தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 0 . 80 காசு . 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வல்லும் 


எண் 13 ] | 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 7 , 2010 
பங்குனி 24 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)- ன்கீழ் ஏ. எச். டி . டி .பி . 80 அத்திப்பாடி ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கம் கலைத்தல் மற்றும் கலைப்பு அலுவலர் நியமித்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க .எண் 1111/ 42/2010 ) 


ஏ .எச் .டி. டி .பி . 80 அத்திப்பாடி ஆடு வளர்ப்பு கூட்டுறவுச் சங்கத்தினை 1983ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137 (2 )( பி ) - ன்கீழ் கலைத்து அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி ஆணையிடப்பட்டுள்ளது . சட்டப்பிரிவு 138(1) - ன்கீழ் 
கலைக்கப்பட்ட இச்சங்கத்தின் பொறுப்புகளையும் ஆஸ்திகளையும் மேற்கொள்ளும் பொருட்டு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் 
துறை , கிருஷ்ணகிரி கலைப்பு அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


தர்மபுரி - 1 , 
2010 மார்ச் 9 . 


ஆர் . இராகவன் , 
மண்டல இணை இயக்குநர் . 


1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டத்தின்கீழ் செயல்படாத சங்கத்தை பதிவேட்டில் இருந்து 

பதிவு நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 
ஆதி ஆந்திரா அருந்ததி நலச் சங்கம் , நசரத்புரம் . 

( 17416 / ஏ1/2009.) 
1975ஆம் வருட தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் ( தமிழ்நாடு சட்டம் 27 / 75 ) பிரிவு 44(2) - ன்கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது 
பிரிவு 44(1) - ன்கீழ் மேற்படி சங்கம் , ஆதி ஆந்திரா அருந்ததி நலச் சங்கம் , நசரத்புரம் பதிவு எண் 546/ 06 , நெ . 46 , 
ராமர் கோயில் தெரு , செயிண்ட் தாமஸ் மவுண்ட் , நசரத்புரம் , சென்னை - 16 செயல்படுகிறதா என இவ்வலுவலக கடித எண் . 
19540 / ஏ1/ 09 , நாள் 28 - 12 - 2009 - ன்படி கடிதம் அனுப்பப்பட்டு எவ்வித பதிலும் பெறப்படவில்லை . சங்கப் பதிவேடுகளை ஆய்வுக்கு 
தாக்கல் செய்யக் கோரியும் தாக்கல் செய்ய முன்வரவில்லை . எனவே இந்த அறிவிப்பு " தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தக்க விளக்கம் மேற்படி சங்கத்திடமிருந்து பெறப்படவில்லையாயின் , மேற்படி சங்கத்தின் 
பெயர் சங்கங்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 


தென்சென்னை , 
சென்னை - 15 , 
2010 மார்ச் 10 . 


அ .ப . இராசு , 
சங்கங்களின் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


DTP - VI-1 Sup . ( 13 ) 


